APRIL/MAY 2023 


CTA42/BTA42/UTA42 — தண்டியலங்காரம்‌ 
(பொருளணியியல்‌ மட்டும்‌) 


Time : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ-- (10% 2-20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 
தொழில்‌ தன்மையணி என்றால்‌ என்ன? 
இதரவிதர உவமையணியை எழுதுக. 
தொகை உருவகம்‌ என்றால்‌ என்ன? 
இடைநிலைக்‌ குண தீவகம்‌ - விளக்கம்‌ தருக. 
கூடும்‌ இயற்கை குறித்து எழுதுக. 
குண அதிசியம்‌ என்றால்‌ என்ன? 


ஏது என்பதன்‌ பொருளையும்‌ அதன்‌ இலக்கணத்தையும்‌ 
எழுதுக. 


நிரல்‌ நிறையணியை விளக்குக. 
புகழாப்‌ புகழ்ச்சியணியின்‌ இலக்கணம்‌ கூறுக. 
பரிவருத்தனை அணி என்றால்‌ என்ன? 


4608 


11. 


12. 


18. 


14. 


15. 


ம்‌ 


பகுதி ஆ-- (5% 5- 95 மதிப்பெண்கள்‌] 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) தன்மையணியின்‌ வகைளை விளக்குக. 


(அல்லது) 
சிலேடை உவமை என்றால்‌ என்ன? அதன்‌ 
வகைகளை எழுதுக. 
தீவக அணியின்‌ இலக்கணம்‌ குறித்து எழுதுக. 
(அல்லது) 
பின்வருநிலையணியை விளக்குக. 
ஒட்டணியின்‌ இலக்கணமும்‌ அதன்‌ வகைகளையும்‌ 
விளக்குக. 
(அல்லது) 


தொழில்‌ அதிசியம்‌, ஐய அதிசியம்‌ பற்றி 
சான்றுகளுடன்‌ விளக்குக. 


நுட்பவணி என்றால்‌ என்ன? 
எடுத்துக்காட்டுகளுடன்‌ விளக்குக. 
(அல்லது) 


இலேச அணியின்‌ வகைகளை விளக்குக. 


நிதரிசனவணியின்‌ இலக்கணத்தைச்‌ சான்றுகளுடன்‌ 
விளக்குக. 

(அல்லது) 
புணர்நிலை அணியைச்‌ சான்றுகளுடன்‌ எழுதுக. 


2 4603 


16. 


JI: 


18. 


19. 


20. 


பகுதி இ - (3 % 10 = 30 மதிப்பெண்கள்‌) 


எவையேலும்‌ மூன்று வினாக்களுக்கு விரிவான விடை 


எழுதுக. 


உவமை அணியின்‌ வகைகளுள்‌ ஐந்தினை விளக்கி 
வரைக. 


உருவக அணியின்‌ வகைகளை விளக்கி வரைக. 


வேற்றுப்பொருள்‌ வைப்பணியின்‌ வகைகள்‌ பற்றி 
விளக்குக. ச 


சுவையணியின்‌ இலக்கணம்‌ கூறி அதன்‌ வகைகளை 
விவரிக்க. 


விசேடவணியின்‌ வகைகளை விவரிக்க. 


3 4608 


